Kerala Gazette No. 24 dated 14th June 2011. 
PART I 


Section iii 


GOVERNA 


PENMENTO 


N 


SNENT OF A 


TEA AS 


சட்ட ( சட்டமியற்றல் - ஒருங்கிணைப்பு) துறை 


அறிக்கை 


எண் 1007 / ச . இ . ஒ . 3 / 2010 / சட்ட 


ம் . திருவனந்தபுரம் , 


2010 ஜனவரி 29 

1931 மாகம் 3. 


2010 ஜனவரி 22 - ம் தேதி ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் வெளியிடப் 
படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2010 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 8 


இந்தியக்குடியரசின் பதினாறாவது ஆண்டின் போது கேரள ஆளுந 
ரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


1974- ன் கேரள பல்கலைக்கழகச் சட்டத்தையும் , 1975 - ன் காலிகட் 
பல்கலைக்கழகச் சட்டத்தையும் , 1985 - ன் மகாத்மாகாந்தி பல்கலைக்கழகச் 
சட்டத்தையும் மற்றும் 1996 - ன் கண்ணூர் பல்கலைக்கழகச் சட்டத்தையும் 
மேலும் திருத்தம் செய்வதற்கான ஒரு அவசரச்சட்டம் . 


முகவுரை - 2009- ன் பல்கலைக்கழக சட்டங்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் , 
( 2009 - ல் 27 ) 2009 , டிசம்பர் 7 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்திருக்கின்றபடியாலும் ; 

எனவே , 2009 டிசம்பர் 29 - ம் தேதி நடந்த கேரள மாநில சட்டப் 
பேரவையின் கூட்டத்தொடரின் காலகட்டத்தில் மேற்குறிப்பிடப்பட்ட அவ 
சரச்சட்டத்திற்குப் பதில் சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் கொண்டுவருவதற்குரிய 
ஒரு மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 


எனவே , இந்திய அரசியலமைப்பு விதி 213 - ன் உட்பிரிவு (2 )- ன் துணை 
உட்பிரிவு ( எ)- ன் அடிப்படையில் பல்கலைக்கழக சட்டங்கள் (திருத்த ) அவசரச் 
சட்டம் 2009 ( 2009 - ன் 27) , 2010 பெப்ருவரி 9- ம் தேதி அமலில் இருந்து 
நின்றுவிடுவதாலும் ; 

தற்போது , மேற்குறிப்பிடப்பட்ட அவசரச்சட்டம் அமலில் இல்லை 
எனில் இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

மேலும் , கேரள மாநில கூட்டத்தொடரில் இல்லாமல் இருப்பதாலும் 
தற்போது நடவடிக்கை எடுக்கத்தக்க சூழ்நிலைகள் நிலவில் உள்ளன என 
கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 


எனவே , இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 - ல் உட்பிரிவு (1)- ஆல் 
வழங்கியுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி தற்போது கேரள ஆளுநர் 
பின்வரும் அவசரசட்டத்தை விளம்பர அறிக்கை செய்ய மனமுவந்துள்ளார் : 


1 . சுருக்கத்தலைப்பும் தொடக்கமும் . --(1 ) இந்த அவசரச்சட்டத்தை 
2009 - ன் பல்கலைக்கழகச் சட்டங்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 


(2 ) இது 2009 டிசம்பர் மாதம் 8 - ம் தேதி முதல் அமலுக்கு வரும் . 


2 . சட்ட ங்க ள் 1974 - ன் 17 , 1975 - ன் 5 , 1985 - ன் 12 மற்றும் 1996 - ன் 22 
என்பவை தற்காலிகமாக திருத்தம் செய்தல் . இந்த அவசரச்சட்டம் அமலில் 
இருக்கும் காலத்தில் கேரள பல்கலைக்கழகச் சட்டம் 1974 (1974 - ன் 17 ) 
காலி கட் பல்கலைக்கழகச் சட்டம் 1975 ( 1975 - ன் 5 ) மகாத்மாகாந்தி 
பல்கலைக்கழகம் சட்டம் 1985 ( 1985 - ன் 12 ) மற்றும் கண்ணூர் பல்கலைக்கழகச் 
சட்டம் 1996 ( 1996 - ன் 22 ) முறையே பிரிவு 3 முதல் 6 வரையில் 
குறிப்பிடப்பட்ட திருத்தங்களுக்குட்பட்டு அமலுக்கு வருவதாக இருக்கும் . 


3 . 1974- ன் 17 -வது சட்டத்தின் திருத்தம் . -- கேரள பல்கலைக்கழகச் சட்டம் 
1974 (1974 - ன் 17 ), -- 

( எ ) பிரிவு (1)- ன் துணைப்பிரிவு (2)-ல் , " ஐம்பத்தி ஆறு என்ற வார்த்தை 
களுக்குப் பதிலாக " அறுபது என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 

( பி ) பிரிவு 64 - க்குப் பின் , பின் வரும் பிரிவு சேர்க்க வேண்டும் , 
அதாவது : 

" 64எ கல்வி முகமையால் பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான 
ஆசிரியர்களின் இடம் மாற்றம் . - (1) தற்போது நிலவிலுள்ள ஏதாவது சட்டத் 
திற்கு எதிராக எது எவ்வாறு அடங்கியிருந்தாலும் , கோழிக்கோடு பல்கலைக் 
கழகத்தின் அதிகார எல்லைக்குக் கீழ் உள்ளதும் மாநிலத்திலுள்ள பிற 
பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு கல்வி முகமைக்கு 
கல்லூரிகள் இருந்தால் , பிற பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு 
உட்பட்ட ஒரு கல்லூரியில் அப்படிப்பட்ட கல்வி முகமையால் நியமனம் 
செய்யப்பட்ட ஒரு ஆசிரியரை பின்வரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு 
கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பில் உள்ள வேறு 
கல்லூரிகளுக்கு மாற்றுதல் சட்டத்திற்கு புறம்பானவையாக இருப்பினும் 
உட்பட்டு கேரள பல்கலைகழகத்தின் அதிகார வரம்பிற்கு கீழிலுள்ள 
ஏதேனும் கல்லூரிக்கு இடம் மாற்றம் செய்யலாம் , அதாவது : 

(i) மூன்று வருட பணிகாலம் நிறைவு செய்த ஆசிரியர்களின் எழுத்து 
மூலமான வேண்டுகோளுக்கிணங்க இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; 

(ii) ஒரு ஆசிரியரின் முழு பணிக்கால அளவில் ஒரு முறை மட்டும் 
தான் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் ; 

(iii ) ஆசிரியரின் பணி மூப்பின் அடிப்படையில் இடமாற்றம் 
செய்யப்படலாம் ; 

(iv ) இந்த பிரிவின் ஏற்பாடுகளின்படி இடமாற்றம் செய்யப்பட்ட 
ஆசிரியர் , அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இடமாற்றம் 
செய்யப்பட்டாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் அவரது பணிக்காலத்தை 
பொருட்படுத்தாமல் , பல்கலைக்கழகத்தின் கல்வி முகமைக்கு கீழ்வரும் 
கல்லூரியில் இளையவராக கருதப்படுவர் மட்டுமல்லாமல் ; 

( v ) பல்கலைக்கழக கல்வி முகமைக்கு கீழ்வரும் கல்லூரிகளில் 
காலியிடம் வரும்பொழுதெல்லாம் ஏதேனும் ஆசிரியரின் ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் குறிப்பிடப்பட்ட காலி இடம் நிரப்பப்படாமல் இருந்தால் , 
இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; மட்டுமல்லாமல் , 


( vi ) இந்த பிரிவின் ஏற்பாடின்படி இடமாற்றம் செய்யப்படுகின்ற 
ஆசிரியர் ஹோம் காலேஜ் ஓப்ஷனுக்கு தகுதியுடையவராக இருப்பதும் , 
தற்போதுள்ள ஆசிரியர்கள் அனுபவித்து வரும் அனைத்து சலுகைகளுடனும் 
அவரை பல்கழகத்தின் ஆசிரியராக கருதப்பட வேண்டியதுமாகும் . ஆனால் 
அப்படிப்பட்ட ஆசிரியர் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே ஆற்றிய சேவை 
அவரது ஹோம் காலேஜ் ஓப்ஷன் நிர்வகிக்கின்ற காலத்திற்கு வெளியிலுள்ள 
சேவையாக கருதப்படக்கூடாது . 

விளக்கம் . - இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக “ ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் என்பது இந்தச் சட்டத்தின் கீழிலுள்ள விதிமுறைகளின் ஏற்பாடுகளின் 
படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஹோம் காலேஜ் சம்பந்தமாக பல்கலைக் 
கழகத்தில் கொடுத்த ஓப்ஷன் என்று பொருள்படும் . " 

4 . 1975 - ன் 5 -வது சட்டத்தின் திருத்தம் . கோழிக்கோடு பல்கலைக்கழகச் 
சட்ட ம் , 1975 ( 19745 - ன் 5 ), 

( எ ) பிரிவு (11 )- ன் துணைப்பிரிவு ( 2)-ல் , “ ஐம்பத்தி ஆறு ” என்ற வார்த்தை 
களுக்குப் பதிலாக " அறுபது என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 

( பி ) பிரிவு 64 - க்குப் பின் , பின் வரும் பிரிவு சேர்க்க வேண்டும் , 
அதாவது : 

" 64எ . கல்வி முகமையால் பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான 
ஆசிரியர்களின் இடம் மாற்றம் : - (1) தற்போது நிலவிலுள்ள ஏதாவது சட்டத் 
திற்கு எதிராக எது எவ்வாறு அடங்கியிருந்தாலும் , கேரள பல்கலைக் 
கழகத்தின் அதிகார எல்லைக்குக் கீழ் உள்ளதும் மாநிலத்திலுள்ள பிற 
பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு கல்வி முகமைக்கு 
கல்லூரிகள் இருந்தால் , பிற பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு 
உட்பட்ட ஒரு கல்லூரியில் அப்படிப்பட்ட கல்வி முகமையால் நியமனம் 
செய்யப்பட்ட ஒரு ஆசிரியரை பின்வரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கேரள 
பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பில் உள்ள வேறு கல்லூரிகளுக்கு 
மாற்றுதல் சட்டத்திற்கு புறம்பானவையாக இருப்பினும் உட்பட்டு , கேரள 
பல்கலைகழகத்தின் அதிகாரவரம்பிற்கு கீழிலுள்ள ஏதேனும் கல்லூரிக்கு 
இடம் மாற்றம் செய்யலாம் , அதாவது : 

(i) மூன்று வருட பணிகாலம் நிறைவு செய்த ஆசிரியர்களின் எழுத்து 
மூலமான வேண்டுகோளுக்கிணங்க இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; 

( ii ) ஒரு ஆசிரியரின் முழு பணிக்கால அளவில் ஒரு முறை மட்டும் 
தான் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் ; 


( iii ) ஆசிரியரின் பணி மூப்பின் அடிப்படையில் இடமாற்றம் 
செய்யப்படலாம் ; 

(iv ) இந்த பிரிவின் ஏற்பாடுகளின்படி இடமாற்றம் செய்யப்பட்ட 
ஆசிரியர் , அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இடமாற்றம் 
செய்யப்பட்டாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் அவரது பணிக்காலத்தை 
பொருட்படுத்தாமல் , பல்கலைக்கழகத்தின் கல்வி முகமைக்கு கீழ்வரும் 
கல்லூரியில் இளையவராக கருதப்படுவர் மட்டுமல்லாமல் ; 

( v ) பல்கலைக்கழக கல்வி முகமைக்கு கீழ்வரும் கல்லூரிகளில் 
காலியிடம் வரும்பொழுதெல்லாம் ஏதேனும் ஆசிரியரின் ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் குறிப்பிடப்பட்ட காலி இடம் நிரப்பப்படாமல் இருந்தால் , 
இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; மட்டுமல்லாமல் , 

( vi ) இந்த பிரிவின் ஏற்பாடின்படி இடமாற்றம் செய்யப்படுகின்ற 
ஆசிரியர் ஹோம் காலேஜ் ஓப்ஷனுக்கு தகுதியுடையவராக இருப்பதும் , 
தற்போதுள்ள ஆசிரியர்கள் அனுபவித்து வரும் அனைத்து சலுகைகளுடனும் 
அவரை பல்கழகத்தின் ஆசிரியராக கருதப்பட வேண்டியதுமாகும் . ஆனால் 
அப்படிப்பட்ட ஆசிரியர் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே ஆற்றிய சேவை 
அவரது ஹோம் காலேஜ் ஓப்ஷன் நிர்வகிக்கின்ற காலத்திற்கு வெளியிலுள்ள 
சேவையாக கருதப்படக்கூடாது . 

விளக்கம் . இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக " ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் என்பது இந்தச் சட்டத்தின் கீழிலுள்ள விதிமுறைகளின் ஏற்பாடுகளின் 
படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஹோம் காலேஜ் சம்பந்தமாக பல்கலைக் 
கழகத்தில் கொடுத்த ஓப்ஷன் என்று பொருள்படும் . 

5 . 1985 - ன் 12 - வது சட்டத்தின் திருத்தம் . --மஹாத்மாகாந்தி பல்கலைக் 
கழகச் சட்ட ம் , 1985 ( 1985 - ன் 12 ), -- 

( எ ) பிரிவு 2- ன் துணைப்பிரிவு (19)- ற்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு 
புகுத்தப்பட வேண்டும் , அதாவது: 

“ (19எ ) “ இணை வேந்தர் என்றால் பல்கலைக்கழக இணைவேந்தர் 
என்று பொருள்படும் ; ” ; 

( பி ) மூன்றாம் அத்தியாயத்தின் கீழ்வரும் தலைப்பில் , " வேந்தர் என்ற 
சொற்களுக்குப்பிறகு, “ இணை வேந்தர் " என்ற சொற்கள் புகுத்தப்படவேண்டும் ; 

(சி ) பிரிவு 7 - க்கு பிறகு பின்வரும் பிரிவு புகுத்தப்பட வேண்டும் , 
அதாவது : 

" 8 . இணைவேந்தர் :- (1) மாநிலத்தில் தற்போது கல்வி சம்பந்தப்பட்ட 
பொறுப்புகளை நிர்வகிக்கும் அமைச்சர் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக 
இருப்பார் ; 


( 2 ) வேந்தர் இல்லாதபோது அல்லது அவரால் செயல்படமுடியாத 
போது , இணை வேந்தர் , வேந்தருடைய அனைத்து அதிகாரங்களையும் 
உபயோகிக்க வேண்டியதும் கடமைகளை செய்ய வேண்டியதுமாகும் . " 

( டி ) பிரிவு (11)- ன் துணைப்பிரிவு ( 2)- ல் , “ ஐம்பத்தி ஆறு " என்ற 
சொற்களுக்குப் பதிலாக " அறுபது என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( இ ) பிரிவு 68 - க்குப் பின் , பின் வரும் பிரிவு சேர்க்க வேண்டும் , 
அதாவது : 

" 68எ கல்வி முகமையால் பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான 
ஆசிரியர்களின் இடம் மாற்றம் . - (1) தற்போது நிலவிலுள்ள ஏதாவது சட்டத் 
திற்கு எதிராக எது எவ்வாறு அடங்கியிருந்தாலும் , மகாத்மாகாந்தி பல்கலைக் 
கழகத்தின் அதிகார எல்லைக்குக் கீழ் உள்ளதும் மாநிலத்திலுள்ள பிற 
பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு கல்வி முகமைக்கு 
கல்லூரிகள் இருந்தால் , பிற பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு 
உட்பட்ட ஒரு கல்லூரியில் அப்படிப்பட்ட கல்வி முகமையால் நியமனம் 
செய்யப்பட்ட ஒரு ஆசிரியரை பின்வரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மகாத்மா 
காந்தி பல்கலைக்கழகத்தின் அதிகாரவரம்பில் உள்ள வேறு கல்லூரிகளுக்கு 
மாற்றுதல் சட்டத்திற்கு புறம்பானவையாக இருப்பினும் உட்பட்டு கேரள 
பல்கலைகழகத்தின் அதிகார வரம்பிற்கு கீழிலுள்ள ஏதேனும் கல்லூரிக்கு 
இடம் மாற்றம் செய்யலாம் , அதாவது : 

(i ) மூன்று வருட பணிகாலம் நிறைவு செய்த ஆசிரியர்களின் எழுத்து 
மூலமான வேண்டுகோளுக்கிணங்க இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; 

( ii ) ஒரு ஆசிரியரின் முழு பணிக்கால அளவில் ஒரு முறை மட்டும் 
தான் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் ; 

( iii ) ஆசிரியரின் பணி மூப்பின் அடிப்படையில் இடமாற்றம் 
செய்யப்படலாம் ; 

(iv ) இந்த பிரிவின் ஏற்பாடுகளின்படி இடமாற்றம் செய்யப்பட்ட 
ஆசிரியர் , அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இடமாற்றம் 
செய்யப்பட்டாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் அவரது பணிக்காலத்தை 
பொருட்படுத்தாமல் , பல்கலைக்கழகத்தின் கல்வி முகமைக்கு கீழ்வரும் 
கல்லூரியில் இளையவராக கருதப்படுவர் மட்டுமல்லாமல் ; 

( v ) பல்கலைக்கழக கல்வி முகமைக்கு கீழ்வரும் கல்லூரிகளில் 
காலியிடம் வரும்பொழுதெல்லாம் ஏதேனும் ஆசிரியரின் ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் குறிப்பிடப்பட்ட காலி இடம் நிரப்பப்படாமல் இருந்தால் , 
இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; மட்டுமல்லாமல் , 


( vi ) இந்த பிரிவின் ஏற்பாட்டின்படி இடமாற்றம் செய்யப்படுகின்ற 
ஆசிரியர் ஹோம் காலேஜ் ஓப்ஷனுக்கு தகுதியுடையவராக இருப்பதும் , 
தற்போதுள்ள ஆசிரியர்கள் அனுபவித்து வரும் அனைத்து சலுகைகளுடனும் 
அவரை பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக கருதப்பட வேண்டியதுமாகும் . 
ஆனால் அப்படிப்பட்ட ஆசிரியர் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே ஆற்றிய 
சேவை அவரது ஹோம் கோலேஜ் ஓப்ஷன் நிர்வகிக்கின்ற காலத்திற்கு 
வெளியிலுள்ள சேவையாக கருதப்படக்கூடாது . 

விளக்கம் . -- இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக " ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் ” என்பது இந்தச் சட்டத்தின் கீழிலுள்ள விதிமுறைகளின் ஏற்பாடுகளின் 
படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஹோம் காலேஜ் சம்பந்தமாக பல்கலைக் 
கழகத்தில் கொடுத்த ஓப்ஷன் என்று பொருள்படும். 


6 . 1996 - ன் சட்டம் 22 - ன் திருத்தம் . - 1996 - ன் கண்ணூர் பல்கலைக்கழகச் 
சட்ட ம் , ( 1996 - ன் 22 ), 

( எ ) பிரிவு 13 - ன் துணைப்பிரிவு ( 2) - ல் , “ ஐம்பத்தி ஆறு என்ற 
சொற்களுக்குப் பதிலாக " அறுபது " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( H ) 23- ம் பிரிவில் , பிற உறுப்பினர்கள் , என்ற தலைப்பின்கீழ் , இனம் 
( இ ) - க்குப் பிறகு பின்வரும் இனம் புகுத்தப்படவேண்டும் , அதாவது : 

“ ( எப் ) பிரிவு 19 - ல் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ற 
தலைப்பின் கீழ் இனம் (xi) - ல் உறுப்பினர்களுக்கு இடையில் இருந்து 
செனட்டினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் . ; 

(சி ) பிரிவு 71- க்கு பிறகு பின்வரும் பிரிவு புகுத்தப்பட வேண்டும் , 
அதாவது : 

“ 71எ கல்வி முகமையால் பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான 
ஆசிரியர்களின் இடம் மாற்றம் . - (1 ) தற்போது நிலவிலுள்ள ஏதாவது சட்டத் 
திற்கு எதிராக எது எவ்வாறு அடங்கியிருந்தாலும் , கண்ணூர் பல்கலைக் 
கழகத்தின் அதிகார எல்லைக்குக்கீழ் உள்ளதும் மாநிலத்திலுள்ள பிற 
பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு கல்வி முகமைக்கு 
கல்லூரிகள் இருந்தால் , பிற பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்கு 
உட்பட்ட ஒரு கல்லூரியில் அப்படிப்பட்ட கல்வி முகமையால் நியமனம் 
செய்யப்பட்ட ஒரு ஆசிரியரை பின்வரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு 
கண்ணூர் பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பில் உள்ள வேறு கல்லூரிகளுக்கு 
மாற்றுதல் சட்டத்திற்கு புறம்பானவையாக இருப்பினும் உட்பட்டு கேரள 
பல்கலைகழகத்தின் அதிகார வரம்பிற்கு கீழிலுள்ள ஏதேனும் கல்லூரிக்கு 
இடம் மாற்றம் செய்யலாம் , அதாவது : 

(i) மூன்று வருட பணிகாலம் நிறைவு செய்த ஆசிரியர்களின் எழுத்து 
மூலமான வேண்டுகோளுக்கிணங்க இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; 


( ii ) ஒரு ஆசிரியரின் முழு பணிக்கால அளவில் ஒரு முறை மட்டும் 
தான் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் ; 

( iii) ஆசிரியரின் பணி மூப்பின் அடிப்படையில் இடமாற்றம் 
செய்யப்படலாம் ; 

(iv ) இந்த பிரிவின் ஏற்பாடுகளின்படி இடமாற்றம் செய்யப்பட்ட 
ஆசிரியர் , அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இடமாற்றம் 
செய்யப்பட்டாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் அவரது பணிக்காலத்தை 
பொருட்படுத்தாமல் , பல்கலைக்கழகத்தின் கல்வி முகமைக்கு கீழ்வரும் 
கல்லூரியில் இளையவராக கருதப்படுவர் மட்டுமல்லாமல் ; 

( v ) பல்கலைக்கழக கல்வி முகமைக்கு கீழ்வரும் கல்லூரிகளில் 
காலியிடம் வரும்பொழுதெல்லாம் ஏதேனும் ஆசிரியரின் ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் குறிப்பிடப்பட்ட காலி இடம் நிரப்பப்படாமல் இருந்தால் , 
இடமாற்றம் செய்யப்பட வேண்டியதாகும் ; மட்டுமல்லாமல் , 

(vi ) இந்த பிரிவின் ஏற்பாட்டின்படி இடமாற்றம் செய்யப்படுகின்ற 
ஆசிரியர் ஹோம் காலேஜ் ஓப்ஷனுக்கு தகுதியுடையவராக இருப்பதும் , 
தற்போதுள்ள ஆசிரியர்கள் அனுபவித்து வரும் அனைத்து சலுகைகளுடனும் 
அவரை பல்கழகத்தின் ஆசிரியராக கருதப்பட வேண்டியதுமாகும் . ஆனால் 
அப்படிப்பட்ட ஆசிரியர் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே ஆற்றிய சேவை 
அவரது ஹோம் காலேஜ் ஓப்ஷன் நிர்வகிக்கின்ற காலத்திற்கு வெளியிலுள்ள 
சேவையாக கருதப்படக்கூடாது . 

விளக்கம் . இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக “ ஹோம் காலேஜ் 
ஓப்ஷன் என்பது இந்தச் சட்டத்தின் கீழிலுள்ள விதிமுறைகளின் ஏற்பாடுகளின் 
படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஹோம் காலேஜ் சம்பந்தமாக பல்கலைக் 
கழகத்தில் கொடுத்த ஓப்ஷன் என்று பொருள்படும் . 

7 . இரத்து செய்தலும் காப்பும். - (1 ) 2009- ன் பல்கலைக்கழகச் சட்டங்கள் 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2009 - ன் 27 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய அவசர 
சட்டத்திற்கு பதிலாக திருத்தம் செய்யப்பட்ட முதல் சட்டத்தின்கீழ் செய்ததோ 
அல்லது செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் காரியமோ எடுத்ததோ 
எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ அதது காரியத்தி 
லாவதுபோல் இந்த அவசரச்சட்டத்தின் மூலம் திருத்தம் செய்தவாறு முதன்மை 
சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


ஆர். எஸ் . கவாய் , 

ஆளுநர் . 


